GOVERNMENT OF TAMIL NADU 

2014 


[Regd . No. TN /CCN /467/2012 - 14 . 
[R . Dis . No . 197 / 2009. 
[Price : Re. 0 .80 Paise . 


OF 


TAM 


. 


: 


) 


TER 


ANME 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


B 


.UK 


* RUTHA 


ALONET 


TRIUMPH 


EXTRAORDINARY 


PUBLISHED BY AUTHORITY 


No. 14 ] 


CHENNAI, FRIDAY, JANUARY 24 , 2014 
Thai 11, Vijaya , Thiruvalluvar Aandu – 2045 


Part 111 - Section 1 (a ) 
General Statutory Rules , Notifications , Orders , Regulations , etc ., 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


RURAL DEVELOPMENT AND PANCHAYAT RAJ DEPARTMENT 


AMENDMENT TO THE TAMIL NADU LOCAL BODIES (ELECTION OF MEMBERS 

TO THE DISTRICT PLANNING COMMITTEE ) RULES, 1999. 


[G . O . Ms. No . 09 , Rural Development and Panchayat Raj (PR - 1), 24th January 2014 . ] 


No. SRO A -5 ( a )/2014 . 


In exercise of the powers conferred by clause (a ) of sub -section (2 ) of Section 241 and 
sub - section ( 1) of Section 242 of the Tamil Nadu Panchayats Act, 1994 (Tamil Nadu Act 21 of 1994 ), 
the Governor of Tamil Nadu hereby makes the following amendment to the Tamil Nadu Local Bodies 
(Election of Members to the District Planning Committee) Rules , 1999 . 


AMENDMENT 


In the said Rules , in rule 2 , for clause (xviii), the following clause shall be substituted , namely : 


" (xviii ) “ Voter " means a member of the District Panchayat, in the case of election to Rural Segments 
and a member of a Town Panchayat or a councilor of a Municipal Council or Municipal Corporation , 
in the case of election to Urban Segments , whose name is entered in the voters list of the District concerned 
for the time being in force .” . 


N . S . PALANIAPPAN , 
Principal Secretary to Government. 


[ 1 ] 


Ex. III- 1 ( a ) (14 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


அறிவிக்கை 


( அரசாணை (நிலை) எண் 09 , ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ( ° .1), 24 ஜனவரி 2014 . ) 


1994 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 21/1994 ) 241 ஆம் பிரிவின் (2 ) - ஆம் 
உட்பிரிவின் ( a ) கூறு மற்றும் 242ஆம் பிரிவின் (1) - ஆம் உட்பிரிவினால் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 1999 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு உள்ளாட்சிகள் ( மாவட்ட திட்டமிடும் குழு உறுப்பினர்கள் 
தேர்தல் ) விதிகளுக்கு ஈங்கிதனால் பின்வரும் திருத்தங்களைச் செய்கிறார் . 

திருத்தம் 
சொல்லப்பட்ட விதிகளில் , 2ஆம் விதியில் ( xvii) ஆம் கூறுக்காக பின்வரும் கூறு மாற்றாக அமைக்கப்படுதல் 
வேண்டும் . அதாவது : 

" ( xviii) " வாக்காளர் என்பது ஊரகப் பகுதிகளுக்கு தேர்தல் என்கிற நேர்வில் மாவட்ட ஊராட்சியின் உறுப்பினர் 
ஒருவர் என்றும் மற்றும் நகர்ப்புறப் பகுதிகளுக்குத் தேர்தல் என்கின்ற நேர்வில் பேரூராட்சி ஒன்றின் உறுப்பினர் ஒருவர் 
என்றும் அல்லது நகராட்சி மன்றமொன்றின் அல்லது மாநாகராட்சி ஒன்றின் மாமன்ற உறுப்பினர் ஒருவர் என்றும் 
பொருள்படும் . தற்போதைக்குச் செல்லாற்றிலிலுள்ள மாவட்டத்தைப் பொறுத்த அளவிலான வாக்காளர் பட்டியலில் முறையே 
அவருடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருத்தல் வேண்டும் . 


படட 


ாக 


நா . ச . பழனியப்பன் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


